Kerala Gazette No. 20 dated 15th May , 2012 . 
PART I 


Section iii 


GOVERN 


4 


WENT OF KEY 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - இ ) துறை 

அறிக்கை 


எண் 37561 / ச . இ . இ . 1 / 2011 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2011 பிப்ரவரி 18 

1932 மகம் 29. 


கேரள மாநில சட்டமன்றப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதன் மூலம் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டமன்றப் 
பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2011 பிப்ரவரி மாதம் 18ஆம் 
தேதி ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2011- ன் 9வது சட்ட 


ம் 


2011 - ன் கேரள பொது பாதைகளில் ( கூட்டம் கூடுவதற்கும் , 
ஊர்வலங்களுக்கும் கட்டுப்பாடு ஏற்படுத்தல் ) சட்டம் 


பொது மக்களுக்கு தடையில்லாமல் நடமாடுவதற்காக பொது வழிகளை 
பாதுகாக்கவும் , பொதுமக்களில் ஏதேனும் பிரிவினருக்கு பொதுப்பாதைகளில் 
கூட்டம் கூடுவதற்கும் , அதன்படி கூட்டம் சேர்ந்து நடமாடவும் உள்ள 
உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தவும் , பொது 
பாதைகள் வழி உள்ள ஊர்வலங்களை கட்டுப்படுத்துவதற்கும் , அதனுடன் 
சம்பந்தப்பட்டதோ இடைநிகழ்வதோ ஆன செய்திகளை முறைப்படுத்துவதற்குரிய 
ஒரு சட்டம் . 


G . 19/ 2012 /DTP . 


முகவுரை : -- பொதுமக்களுக்கு தடையில்லாமல் நடமாடுவதற்காக பொது 
பாதைகளின் பாதுகாப்பை முறைப்படுத்துவது உகந்ததாக இருப்பதாலும் ; 

பொதுமக்களில் ஏதேனும் பிரிவினருக்கு பொதுப்பாதைகளில் கூட்டம் 
கூடுவதற்கோ , கூட்டம் சேர்ந்து நடமாடுவதற்கோ உள்ள உரிமைகளுக்கு 
நியாயமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவது தேவையாய் இருக்கின்றபடியாலும் ; 

பொதுபாபாதைகள் வழி உள்ள ஊர்வலங்களை கட்டுப்படுத்துவதற்கும் , 
அதனுடன் சம்பந்தப்பட்டதோ அல்லது அதனுடன் இடைநிகழ் ஆனதோ 
ஆன காரியங்களை முறைப்படுத்துவது தேவையாக இருப்பதாலும் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாம் ஆண்டில் பின்வரும் முறையில் 
சட்டமாக்கப்படட்டும் : 

1 . சுருக்கப்பெயர் , பரப்பு மற்றும் தொடக்கம் . -- (1 ) இந்த சட்டம் 2011 
கேரள பொதுப்பாதைகளில் ( கூட்டம் கூடுவதற்கும் , ஊர்வலங்களுக்குக் 
கட்டுப்பாடு ஏற்படுத்தல் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது கேரள மாநிலம் முழுவதும் வியாபித்திருக்கம் . 
( 3) இது உடனடி அமலுக்கு வரும் . 
2 . விளக்கவுரை . -- இந்த சட்டத்தில் சந்தர்ப்பம் மாறாக தேவைப் 
பட்டாலன்றி , 

( எ ) " வாகன பாதை " எனில் வாகனங்களில் சரக்கு கொண்டு போகும் 
ஏதாவது வாகனங்களின் இயக்கத்திற்கு வேண்டியுள்ள பொதுப்பாதையின் ஒரு 
பகுதி என்று பொருள்படும் ; 

( பி ) “நடைபாதை " எனில் பொதுப்பாதையில் வாகனங்களில் இயக்கத் 
திற்கு தேவையான இடம் நீக்கி வைத்த பிறகு , கால்நடை பயணிகளின் 
நடமாட்டத்திற்காக தனியாக நீக்கி வைக்கப்பட்டதும் , பொதுப்பாதையின் 
இரு ஓரங்களிலும் ஒரு மீட்டருக்கு குறையாமலும் மற்றும் மூன்று 
மீட்டருக்கு கூடாமலும் வீதியுள்ளதுமான பொதுப்பாதைக்குட்பட்ட எல்லா 
இடமும் , என பொருள்படும் . 

(சி ) " உரிமம் எனில் 5ஆம் வகுப்பின்படி வழங்கும் ஒரு உரிமம் 
என பொருள்படும் ; 

( டி ) " பொதுப்பாதை " எனில் பொதுமக்கள் நுழைவதற்கும் , தனிப் 
பட்ட நபருடையது அல்லாததுமான நெடுஞ்சாலை , பாலம் , தரைப்பாலம் , 
சாலை , நடைப்பாதை , நாலுமுக்கு , முற்றம் , தோட்டப்பாதை , கால்வாய் 
அல்லது செல்வழி , நுழைவுப்பாதை போன்றவை உட்படும் ; 


( இ ) " சாலை ஓரம் " எனில் நடைப்பாதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் 
வெளிப்பாகத்தில் பொதுப்பாதையின் வெளிப்புற விளிம்பில் பரந்து கிடக்கும் 
பொதுப்பாதையின் ஒரு பாகம் எனப்பொருள்படும் . 

(2 ) இந்த சட்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதும் , விளக்கப்படாத 
தும் ஆனால் 1860 - ல் இந்திய தண்டனைச் சட்டத்தில் (1860 - ல் 45ஆம் மத்தியச் 
சட்டம் ) அல்லது 1973 - ன் கிரிமினல் நடவடிக்கை சட்டம் ( 1974 - ல் 2ஆம் 
மத்திய சட்டம் ) 1988 - ல் மோட்டார் வாகன சட்டம் ( 1988 - ன் 59ஆம் தேசிய 
சட்டம் ) அல்லது 2011- ல் கேரள காவல்துறை சட்டத்தில் (2011 - ன் 8)- ன் முறைப் 
படுத்தப்பட்டுள்ள சொற்களுக்கும் , பொருளுக்கும் , அதன்படி சட்டத்தில் 
கூறப்பட்டுள்ள பொருள் இருக்கும் . 

3. பொதுப்பாதைகளில் நடப்பதற்கு பொதுமக்களுக்குரிய உரிமைகள் : -- 
பொதுமக்களுக்கு சாலை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பொதுமக்களின் 
பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு எல்லா பொதுப்பாதை 
களிலும் , வாகனங்கள் மூலம் வாகனப்பாதைகளிலும் , கால்நடையாக 
நடைபாதைகளிலும் , தடைகள் இல்லாமல் நடமாட உரிமை உண்டு . 

4 . பொதுப்பாதைகளில் தடைகள் ஏற்படுத்துவதை சட்டப்படி தடுத்தல் . -- 
( 1) எந்த ஒரு நபரும் ஏதேனும் பொதுப்பாதையிலோ, அதன் ஒரு பகுதியிலோ, 
ஏதாவது வியாபாரம் செய்து அல்லது கூட்டம் கூடி அல்லது ஒன்று 
கூடி அல்லது ஊர்வலம் நடத்தி அல்லது பேரணி நடத்தி ஒரு தடையும் 
ஏற்படுத்தக்கூடாது . 

( 2 ) வாகனம் செல்லும் பாதையின் ஏதேனும் ஒரு பாகத்திற்கோ 
நடைபாதைக்கோ தடை ஏற்படும் விதத்தில் ஏதேனும் கூட்டம் கூடவோ, 
ஒன்றுகூடவோ கூடாது . 

( 3 ) வாகனங்கள் செல்லும் பாதை முழுவதும் அல்லது சுகமான போக் 
குவரத்திற்கு முழுவதும் தடை ஏற்படும் விதத்தில் எந்த ஒரு பேரணி அல்லது 
ஊர்வலம் நடத்துதல் கூடாது . 

5 . திருவிழாக்கள் , ஒன்றுகூடல் , கூட்டம்கூடல் போன்றவை நடத்துவதை 
ஒழுங்குமுறைப்படுத்தல் (1) பிரிவு 3 மற்றும் 4- ல் எது எவ்வாறிருப்பினும் , 
மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு ஏதேனும் ஒரு தனிப்பட்ட இடத்தில் , 
பொது பாதையில் தடை இல்லாமல் நடமாட பொதுமக்களுக்கு உள்ள 
உரிமையின் மீது 24 மணி நேரத்திற்கு மிகாத காலயளவில் , நியாயமான 
கட்டுப்பாடுகள் , பின்வரும் அனைத்தும் அல்லது ஏதேனும் சூழ்நிலைகளில் 
ஏற்படுத்தலாம் , அதாவது : 

( எ ) சாஸ்திரபடியும் , பாரம்பரியமாக அங்கீகாரமுள்ளதும் , மதம் 
சார்ந்ததோ , தேசியமயமானதோ ஆன திருவிழாக்களை நடத்தவும் , சமுதாய 
ரீதியிலும் கலாச்சார ரீதியிலும் சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது என்று 
மாவட்ட நீதிபதியால் அறிவிக்கப்பட்டுள்ளதுமான திருவிழாக்களை நடத்தலாம் ; 


( பி ) மாவட்ட காவல் துறை அதிகாரி மாநிலத்திற்கோ அல்லது 
தனிநபரின் பாதுகாப்பிற்காகவோ அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அவசியம் 
என்று தோன்றினால் ; 

(சி ) மாவட்ட காவல் துறை அதிகாரி மாநிலத்திற்கோ அல்லது 
தனிநபரின் பாதுகாப்பிற்காகவோ அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அவசியம் 
என்று தோன்றினால் ; 

( டி ) பொது பேரணி நிகழ்ச்சிகள் , ஊர்வலங்கள் , நடத்துவதற்கு ; 

(2 ) ஒரு திருவிழா பாரம்பரியமாக உள்ளதோ , அல்லது சாஸ்திரப்படி 
யுள்ளதோ என்ற கருத்துவேறுபாடு ஏற்படும்போது , அத்தகைய கட்டுப்பாடு 
களை ஏற்படுத்துவதற்கு அதிகாரமுள்ள அதிகாரி ஒவ்வொரு காரியங்களிலும் 
அதற்கு தகுந்த முக்கியத்துவம் நல்கி உண்மைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப அந்த 
காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் . 

( 3 ) 1ஆம் துணை வகுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு 
நோக்கத்திற்காக ஏதேனும் தனி நபருக்கோ, கூட்டமைப்பிற்கோ, சங்கத்திற்கோ 
பொறுப்பாட்சிக்கோ, குழுவிற்கோ பொதுப்பாதையின் ஏதாவது ஒரு பகுதியை 
உபயோகிக்க வேண்டி வந்தால் , அப்படி உபயோகிப்பதற்கான ஒரு உரிமத்திற் 
காக குறைந்தது ஏழு நாட்களுக்கு முன்பாக மாவட்ட காவல் துறை 
அதிகாரிக்கு விண்ணப்பம் நல்க வேண்டும் . மாவட்ட காவல்துறை அதிகாரி 
குறிப்பிடும் மற்ற விவரங்கள் நல்கவும் பொதுவானதோ, தனிப்பட்டதோ ஆன 
ஒரு மறுபடியின் படி அரசு நிச்சயிக்கும் அதுபோல் உள்ள கட்டணம் 
செலுத்தவும் வேண்டும் ; 

எனினும் , சட்டத்தில் (1 ) ஆம் துணைப்பிரிவில் உட்பிரிவு ( எ ) மற்றும் 
( பி )- ல் கூறப்பட்டுள்ள காரியங்களுக்கு எந்தவித கட்டணமும் சுமத்தக்கூடாது . 

எனினும் , போதுமானதும் , உண்மையுள்ளதுமான காரணங்களுக்காக 
மாவட்ட காவல்துறை அதிகாரி (3 ) ஆம் துணைப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 
காலவரையறைக்கு தளர்வு ஏற்படுத்திக்கொண்டு விண்ணப்பங்கள் பெற்றுக் 
கொள்ளலாம் . 

(4 ) ( எ ) துணைப்பிரிவு (3)- ன்படி ஒரு விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளும் 
போது மாவட்ட காவல் துறை அதிகாரி , அதனை பரிசீலனை செய்தபிறகு , 
ஏதேனும் பகுதியிலோ, இருப்பிடத்திலோ தடையில்லாமல் நடமாட்டம் செய்ய 
பொதுமக்களுக்கு உள்ள உரிமையில் ஏற்படுத்தும் கட்டுப்பாடுகளின் தன்மை , 
காலயளவு , மற்றும் பிற விவரங்களுடன்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட 
வேண்டும் . 

( பி ) உட்பிரிவு ( எ )- ன்படி உள்ள எல்லா அறிவிப்புகளிலும் , தடைகள் 
ஏற்படுத்தும் சமயத்தில் பொதுமக்களுக்கு அதற்கு பதிலாக உபயோகிக்கக்கூடிய 
வழிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள வசதிகளைப் பற்றி குறிப்பிடவேண்டியதும் , 


அக்காரியத்தின் பொது முக்கியத்துவத்திற்காக தரமான வாய்ப்பு கொடுத்தும் , 
பொதுசமாதானம் நிலைநிறுத்தவும் , நெருக்கடி நிலைகள் வந்தால் அதனை 
எதிர்கொள்ளவும் பொதுமக்களின் இடையூறுகளை நிவர்த்தி செய்யவும் 
வேண்டி , அரசு தக்க சமயங்களில் வெளியிடும் பொது அறிவிப்புகளுக்கு 
உட்பட்டும் மாவட்ட காவல்துறை அதிகாரியின் தீர்மானப்படி , இலவசமாகவோ , 
பகுதியோ, முழுவதுமோ உரிமம் பெற்றவருடைய செலவிலோ, அந்தப்பகுதியில் 
காவல்துறையை விரிவுப்படுத்த வேண்டியது அவருடைய கடமையாயிருக்கும் . 

(சி ) பொதுப்பாதையை உபயோகப்படுத்த விண்ணப்பம் கொடுத்துள்ள 
தனிநபருக்கோ, கூட்டமைப்பிற்கோ, குழுவிற்கோ சங்கத்திற்கோ, பொறுப்பாட்சி 
குழுவிற்கோ மாவட்ட காவல்துறை அதிகாரி தனக்கு நியாயமாகவும் , சரியான 
தாகவும் தோன்றினால் அதன்படி கட்டுப்பாடுகள் விதித்து உரிமம் வழங்கலாம் . 

(5 ) இந்த சட்டத்தில் எதுவும் எவ்வாறிருந்தபோதிலும் ஒரு பொது 
பாதையின் பாதுகாப்பிற்கும் சீரமைப்பிற்கும் , துறையின் பொறுப்பிற்குரிய 
அதிகாரியின் ஆதார மூலம் உள்ள அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பொதுப் 
பாதையிலும் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஏதேனும் கட்டிடங்கள் கட்டி 
எழுப்புவதற்கு மாவட்ட காவல்துறை அதிகாரி அனுமதி கொடுத்தல் கூடாது . 

(6 ) இந்த சட்டப்படி விதிக்கப்பட்ட கட்டணம் , காவல் துறையின் 
உபயோகத்திற்கு தேவைப்படும் செலவு போக மீதியிருந்தால் அது 2011- ல் 
கேரள காவல்துறை சட்டம் ( 2011- ல் 8 ) 127ஆம் பிரிவின்படி பராமரிக்கப்பட்டு 
வரும் குற்றவியல் நீதி பல்பொருள் செலவுத் தொகையில் சேமிக்கவேண்டும் . 

(7 ) இந்த பிரிவின் கீழ் பொதுமக்களின் பாதுகாப்பு , வசதி அல்லது 
கடனீடு போன்ற வற்றை கருத்தில் கொண்டு மாவட்ட காவல் துறை 
அதிகாரியை ஏதேனும் கிளர்ச்சியோ, ஊர்வலமோ , கூட்டம் கூடவோ, பொதுக் 
கூட்டமோ , பேரணியோ, திருவிழாக்களோ நடத்த அனுமதி கொடுத்தால் 
மாவட்ட காவல்துறை அதிகாரியை வற்புறுத்தப்பட்டதாக கருதக்கூடாது . 

( 8 ) (1) ஆம் துணைப்பிரிவின்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள நிபந்தனைகளின் 
காலயளவு மாவட்ட காவல்துறை அதிகாரி, மாவட்ட நீதிபதியின் அனுமதி 
யோடு பதினைந்து நாட்களுக்கும் அரசின் அனுமதியோடு பதினைந்து 
நாட்களுக்கு மேல் உள்ள காலயளவிலும் நீட்டிக்கொடுக்கலாம் . 

6 . குற்றங்களுக்குரிய தண்டணை : - (1) இந்த சட்டத்தின்படி நல்கிய ஒரு 
உரிமத்தின் அனுமதி இல்லாமல் பொதுப்பாதையில் ஏதேனும் தடைகள் 
ஏற்படுத்தும் எந்த ஒரு நபரோ அல்லது அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 
உற்சாகப்படுத்தவோ அதனை உட்படுத்தவோ செய்யும் எந்த ஒரு நபரும் 
அல்லது உரிமத்தின் நிபந்தனைகளுக்கு மாறாக ஏதேனும் செயல்கள் செய்கின்ற 
எந்த ஒரு நபரும் அல்லது அந்த குற்றம் செய்த நிறுவனத்தின் மேல் ஒரு 
வருடம் வரை சிறைத்தண்டனையோ அல்லது அப்படிப்பட்ட தடை காரணம் 


கொண்டு உண்டாகும் நஷ்டத்திற்கு அல்லது நஷ்டங்கள் முழுவதும் நிகர் 
ஈடு செய்வதற்காக அபராதம் விதிக்கவோ , அல்லது இரண்டுமோ நல்கி 
தண்டணை கொடுக்கலாம் . 

( 2 ) இந்த சட்டப்படி உள்ள எல்லா குற்றங்களும் பிடி ஆணையின்றி 
கைது செய்யவும் பிணையில் விடவும் உள்ள குற்றமாகும் . 

( 3 ) இந்த சட்டப்படி உள்ள குற்றத்தினை அதன் அதிகார 
வரம்பிற்குட்பட்ட குற்றவியல் நீதிபதி அதனை விசாரிக்கலாம் . 

7 . விலக்கு அளித்தல் . இந்த சட்டத்தில் உள்ள நிபந்தனைகள் எதுவும் 
இறுதி ஊர்வலத்திற்கோ அல்லது பொது மக்களோ அவர்களில் ஏதாவது ஒரு 
நபரோ அல்லது அமைப்போ, இயற்கையாகவோ , மனிதர்களால் உருவாக்கப் 
பட்டதோ ஆன ஏதேனும் எதிர்பாராத விளைவுகள் , இயற்கை சீற்றமோ 
ஆபத்துகளை தொடர்ந்துவரும் ஆபத்தை தடைவதற்காக முழுமையான 
விசுவாசத்தோடு செய்யும் காரியங்களுக்கு இது பொருந்தாது . 

8 . அதிகாரங்கள் ஒப்படைத்தல் . - மாவட்ட காவல்துறை அதிகாரி அரசின் 
ஒப்புதலோடு கூடி , இந்த சட்டப்படி அவருக்குள்ள எந்த ஒரு அதிகாரமும் , 
அவரின் அதிகாரத்திற்குட்பட்ட உட்கோட்ட காவல் துறை அதிகாரிக்கு 
குறையாத பதவியில் உள்ள ஒருவருக்கு அதிகாரம் கைமாற்றிக் கொடுக்கலாம் . 

9 . சட்டங்கள் உருவாக்குவதற்கான அதிகாரங்கள் - (1 ) அரசிற்கு அரசிதழ் 
அறிக்கை மூலமாக , இந்த சட்டத்தின் நோக்கங்களை செயல்படுத்துவதற்காக 
சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு மாற்றமில்லாமல் சட்டங்களை உருவாக்கலாம் . 

( 2) மேலும் , மேற்குறிப்பிட்ட அதிகாரத்தின் கொள்கைகளுக்கு பாதிப்பு 
வராமல் பின்வரும் அனைத்தும் அல்லது ஏதேனும் காரியங்களுக்காக அப்படிப் 
பட்ட சட்டங்களில் மாற்றங்களை உருவாக்கலாம் , அதாவது: 

( எ ) இந்த சட்டத்திற்கு தேவையானதோ , அனுமதி அளித்ததோ ஆன 
எல்லா காரியங்களும் , மேலும் , 

( பி ) நிர்ணயிக்கப்பட வேண்டிய அல்லது நிர்ணயிக்கப்படலாமெனும் 
மற்றுள்ள எல்லா காரியங்களும் . 

( 3 ) இந்தச் சட்டப்படி உருவாக்கும் எந்த ஒரு சட்டமும் அது 
உருவாக்கிய பிறகு , விரைவாக , சட்டசபை கூட்டத்தொடரின்போது , சட்டசபை 
முன்பாக , ஒரு கூட்டத்தொடரிலோ, தொடர்ந்துள்ள கூட்டத்தொடரிலோ 
வரும் பதினான்கு நாட்களுக்குள் சமர்பிக்க வேண்டியதும் , அதன்படி எந்த 
கூட்டத்தொடரில் வைக்க வேண்டுமோ , அந்த கூட்டத் தொடரோ அதை 
தொடர்ந்து வரும் கூட்டத்தொடரோ முடிவுறும் முன்பு சட்டசபை மேற்கூறிய 
சட்டத்தில் ஏதாவது மாற்றம் செய்யவோ அல்லது அந்த சட்டம் உருவாக்கத் 
தேவையில்லை என்று தீர்மானம் எடுக்கவோ செய்தால் , அந்த சட்டத்திற்கு 


அதன்பிறகு முறைப்படுத்திய உருவத்திற்கு மட்டுமே அமல்படும் தன்மையிருக்கும் 
அல்லது தன்மையில்லாமலும் இருக்கலாம் . எதுவாயினும் , அப்படிப்பட்ட 
ஏதாவது மாற்றங்கள் செய்ததோ , செய்யவோ அந்த சட்டப்படி முன்பு 
செய்யப்பட்ட ஏதேனும் காரியங்களின் மதிப்பிற்கு மாற்றம் ஏற்படாத 
விதத்திலும் இருக்கவேண்டும் . 

10 . இடர்பாடுகளை நீக்கம் செய்வதற்குரிய அதிகாரம்: - (1 ) இந்த சட்டத்தின் 
ஏதேனும் நிபந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் ஏதேனும் 
இடர் வரும்போது இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு மாற்றமில்லாமலும் , 
இடர்களை மாற்ற தேவையுள்ளது என்று கருதும் உத்தரவுகளை 
அரசு வெளியிடலாம் . 

இருப்பினும் , இந்த சட்டத்தின் ஆரம்ப தேதி முதல் இரண்டு 
வருடத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட எந்த உத்தரவும் வெளியிடக்கூடாது . 

(2 ) (1) ஆம் துணைப்பிரிவின்படி வெளியிடப்பட்ட எந்த ஒரு உத்தரவும் , 
அது வெளியிடப்பட்டபிறகு, அதிவிரைவாக சட்டசபை முன்பாக வைக்க 
வேண்டும் . 


